95 நியாய நிரூபணங்கள்‌ 


புரொடகஸ்டன்ட்‌ சீர்கிருத்தவாசி மார்ட்டின்‌ லூத்தர்‌ 


ஜாமக்காரன்‌ :- 

புரோடஸ்டண்ட்‌ சபைகள்‌ உருவாக காரணமாக இருந்த கத்தோலிக்க பாதிரியார்‌ தன்‌ சபை 
- தன்‌ சபையின்‌ உலக தலைவரான போப்பின்‌ தவறான கட்டளைகளை தைரியமாக சபை மக்கள்‌ 
அறிய ஆலய கதவில்‌ போப்பின்‌ தவறுகளை சுட்டிக்காட்டியும்‌ , கத்தோலிக்க சபை விசுவாசத்தின்‌ 
தவறான உபதேசங்களை சுட்டிக்காட்டியும்‌ பெரிய காகிதத்தில்‌ எழுதி ஆலய கதவில்‌ ஆணி அடித்து 
பகிரங்கப்படுத்த, மக்களுக்கு விழிப்புணர்பு உண்டாகி ஒரு பெரும்‌ புரட்சி வெடித்து, அதன்‌ மூலம்‌ 
பிறந்ததுதான்‌ புரோட்டஸ்டன்‌ சபைகள்‌. 

மார்ட்டின்‌ லூத்தர்‌ அவர்கள்‌ எழுதிய 95 விஷயங்கள்‌ என்ன என்று எனக்கு எழுதிக்கேட்ட 
வாசகர்களுக்காக வேறு ஊழியர்‌ எழுதியதை வெளியிடுகிறேன்‌. 
முன்னுரை 

அக்டோபர்‌ 31, 1517 சீர்திருத்த மாவீரரான மார்ட்டின்‌ லூத்தர்‌ தமது 95 நியாய 
நிரூபணங்களை விட்டன்‌ பர்க்‌ தேவலாயத்தின்‌ அகன்று உயர்ந்த மரக்‌ கதவிலே ஆணி அடித்து 
விளம்பரப்படுத்தினார்‌. அதன்‌ விவரங்களாவன. 


நியாய நிரூபணங்கள்‌ 
தேவன்‌ அனுதினமும்‌ நாம்‌ செய்கிற பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுகிறார்‌. (மத்‌. 4:17) 
பாதிரியார்கள்‌ பாவ மன்னிப்பை அளிக்க அனுமதி இல்லை. 
பாவ மன்னிப்பை உடலை வருத்திக்கொள்வதால்‌ பெறமுடியாது. 
உள்ளான மனம்‌ வருந்துதல்‌ நம்முடைய வெளிப்படையான மாறுதலுக்கு வழி வகுக்கும்‌. 
போப்பானவருக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம்‌ இல்லை. 


oa PWN 


தேவன்‌ மன்னித்தால்‌ ஒழிய போப்பானவர்க்கு மன்னிக்க அதிகாரம்‌ இல்லை. தேவ 

மன்னிப்பை அறிவிக்கவே அவருக்கு முடியும்‌. 

7. தன்னை தாழ்த்தி மனந்திருந்தாதவனுக்கு தேவன்‌ பாவ மன்னிபை அருளுவதில்லை. 

8. மரித்தவர்களுக்கு தேவ வெளிப்படுத்துதல்‌ (வேதம்‌) எவ்வித பயனும்‌ அளிக்காது. 

9. போப்‌ மரணம்‌ ஆபத்து என யாருக்கு தீர்ப்பளித்தாலும்‌, தேவன்‌ நம்‌ மீது அன்புள்ளவராகவே 
இருக்கிறார்‌. 

10. அறியாமையினாலே குருமார்கள்‌ உத்தரிப்பு ஸ்தலம்‌ ஒன்று உண்டு என மரிக்கும்‌ தருவாயில்‌ 
உள்ளவர்களிடம்‌ கூறுகின்றனர்‌. 

11. உத்தரிப்பு ஸ்தலம்‌ என்பது திருச்சபைக்கும்‌ அதன்சட்டத்திற்கும்‌ எதிராக விதைக்கப்பட்ட 


களையாகும்‌. 
15 


EY? 208 be bb www. jamakaran. ௦௦% 4 BIOS D1T TT 


12. 
13. 


14. 
15. 
16. 


17. 
18. 
19. 


20 


21: 


22 


23. 


24. 


25. 


26. 


27. 


28. 
29. 


30. 


31. 


32. 


மெய்‌ மனந்திரும்புதலை கண்டறியவே தேவன்‌ தண்டனைகளை அனுமதித்தார்‌. 
சபை மரிதித்தவர்கள்‌ என்று தீர்ப்பு கூறினாலும்‌ அவர்கள்‌ மரணத்தின்‌ வாயிலாக எல்லா 
தீர்ப்புகளிலிருந்தும்‌ விடுதலை ஆவார்கள்‌. 
தேவ பக்தி அற்று வாழ்ந்தால்‌ உடல்‌ நலம்‌ குறையும்போது பயம்‌ மேலோங்குகிறது. 
பயமே உத்தரிப்பு ஸ்தலம்‌ ஒன்று உள்ளது என நமக்கு போதிக்கின்றது, வேறென்றுமில்லை. 
பாவ மன்னிப்பின்‌ நிச்சயம்‌ இல்லாததால்‌ தான்‌ நமக்கு நரகம்‌ உத்தரிப்பு ஸ்தலம்‌ மோட்சம்‌ 
என்பதை குறித்து பயம்‌ உண்டாக்குகிறது. 
உத்தரிப்பு ஸ்தலத்தில்‌ ஆன்மாக்களின்‌ துன்பங்கள்‌ குறையும்‌ என்பது பொய்யே. 
உத்தரிப்பு ஸ்தலம்‌ என்பது வேத வசனத்தால்‌ நிறுபிக்கப்படவில்லை. 
உத்தரிப்பு ஸ்தலத்தில்‌ ஒரு ஆத்துமா வாழும்பட்சத்தில்‌ நம்மை (இரட்சிக்கப்பட்டவர்கள்‌) 
போல்‌ முழு இரட்சிப்பின்‌ நிச்சயம்‌ அவர்கள்‌ அடைந்ததாக நிரூபிக்கப்படவில்லை. 
பரிபூரண மன்னிப்பு என்னும்‌ போப்பின்‌ வார்த்தை செல்லுபடியாகாது. 
பாவ மன்னிப்பு சீட்டு என்பது ஒரு மனிதனையும்‌ இரட்சிக்காது, மன்னிக்காது. 
உத்தரிப்பு ஸ்தலத்தில்‌ உள்ள மரித்த ஆத்துமாக்கள்‌ போப்பானவராலோ மரித்தவர்கள்‌ 
அவரது பூசையால்‌ மன்னிக்கப்பட்டு நித்திய ஜீவன்‌ அடைவதில்லை. உலக வாழ்வின்போதே 
தங்கள்‌ பாவ மன்னிப்பை பெற வேண்டும்‌. 
பூரணமாக்கப்பட்ட (மனந்திரும்பின) பரிசுத்தவான்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்க நமக்கு 
அதிகாரம்‌ உண்டு என்று கூறும்‌. 
இப்படிப்பட்ட பொய்‌ பாவ மன்னிப்பால்‌ அநேகர்‌ வஞ்ஜிக்கப்படுகின்றனர்‌. 
போப்பானவருக்கு உத்தரிப்பு ஸ்தலத்தின்மேல்‌ எவ்வித அதிகாரமும்‌ இல்லை. 

நல்லெண்ணத்தின்‌ அடிப்படையில்‌ போப்பானவர்‌ உத்தரிப்பு ஸ்தலத்தில்‌ உள்ள 
ஆத்துமாக்களுக்காக வேண்டுதல்‌ ஏறெடுக்கிறார்‌. ஆனால்‌ அந்த வேண்டுதல்‌ கடவுளால்‌ 
கேட்கப்படுவதில்லை. 
காணிக்கை பெட்டியில்‌ பணம்‌ விழுகிற சத்தத்தின்‌ அடிப்படையில்‌ உத்தரிப்பு ஸ்தலத்தில்‌ 
உள்ள ஆத்துமாக்கள்‌ விண்ணுலகம்‌ பரப்பதில்லை. 
காணிக்கை பொருளாசையை பெருக வைக்கும்‌, மன்னிப்பு தேவனால்‌ அருளப்பட வேண்டும்‌. 
புனித செவரினு, புனித பாஸ்கல்‌ உத்தரிப்பு ஸ்தலத்தில்‌ நீண்ட காலமாக இருக்க 
விரும்பினார்களா. விலை கொடுத்து விண்ணேர அவர்கள்‌ விரும்பினார்கள்‌ என்பது தவறு. 
மனஸ்தாபம்‌ என்பது உண்மையானது என எவராலும்‌ நிச்சமாக கூற இயலாது. முழு பாவ 
மன்னிப்பு மனஸ்தாபம்‌ அளித்ததாக கூறவும்‌ இயலாது. 
மன்னிப்பு பத்திரத்தை புரிந்துகொண்டு வாங்குகிறவனை அறிவது அரிது. மெய்‌ மனஸ்தாபம்‌ 
கொண்டவனை காண்பது அதிலும்‌ அரிது. 
இப்படிப்பட்ட உறுதி அளிப்பவர்கள்‌ (மன்னிப்பு பத்திரத்தால்‌ இரட்சிப்பு நிச்சயம்‌) 
ஆக்கினைக்கே உள்ளாவார்கள்‌. 

16 


னை? 208 ஒல ல jamakbaran. ௦௦% 4 BIOS DTT 


CR 


34. 
35. 
36. 


a7. 


38. 


39. 


40. 


41. 


42. 


43. 


44. 


45. 


46. 


47. 


48. 


49. 


இப்போதனைகளை (மன்னிப்பு பத்திரத்தால்‌ இரட்சிப்பு நிச்சயம்‌) போதிக்கிறவர்களை குறித்து 
அனைவரும்‌ எச்சரிக்கையாக இருத்தல்‌ அவசியம்‌. 

மன்னிப்பு சீட்டு. சாக்கிரமெந்துகள்‌ பிரயாசித்தங்கள்‌ இவை அனைத்தும்‌ மனித ஏற்பாடுகளே. 
மன்னிப்பு பத்திரத்தால்‌ இரட்சிப்பு நிச்சயம்‌ என போதிப்பவர்கள்‌ மாறுபட்ட கிறிஸ்தவர்களே 
மெய்‌ மனஸ்தாபம்‌ உடைய எந்த கிறிஸ்தவனும்‌ இவை (பாவ மன்னிப்பு சீட்டு) இல்லாமல்‌ 
பூரண மன்னிப்பை கிறிஸ்துவினால்‌ பெற்றிடும்‌ உரிமை உண்டு. 

கிறிஸ்துவின்‌ மீட்பால்‌ மட்டுமே இறந்தவர்களும்‌ உயிரோடிருப்பவர்களும்‌ பாவ மன்னிப்பு 
சீட்டு இல்லாமலே எல்லா இறையருள்‌ பாக்கியங்கள்‌ பெற உரிமை உண்டு. 

இப்படி கூறுவதால' போப்பானவர்‌ கூறும்‌ பாவ மன்னிப்பை நாம்‌ உதாசினப்படுத்தலாகாது. 
அது தெய்வீக கூற்றுகளாய்‌ இருக்கின்றன. 

மன்னிப்பு பத்திரங்களின்‌ மகத்துவத்தையும்‌ மெய்‌ மனஸ்தாபத்தின்‌ அவசியத்தையும்‌ எந்தவித 
பண்டிதர்களாலும்‌ (ஒரே நேரத்தில்‌ விளக்க இயலாது) 

மெய்‌ மனஸ்தாபம்‌ பாவத்தின்‌ தண்டனையிலிருந்த நம்மை காப்பாற்றவும்‌, அப்பாவத்தை 
வெறுக்கவும்‌ வழிவகை செய்கின்றது. 

மன்னிப்பு சீட்டை எதிர்க்க நாம்‌ எச்சரிக்கையாய்‌ இருக்கவேண்டும்‌. காரணம்‌ நற்செயல்கள்‌ 
மூலம்‌ விண்‌ பாக்கியம்‌ நாம்‌ பெற முடியும்‌ என்கிற தவறை அவர்கள்‌ செய்திட நேரிடும்‌. 
மன்னிப்பு சீட்டு ஒருபோதும்‌ அறச்செயலுக்கு நிகராகாது என மக்களுக்கு நாம்போதிக்க 
வேண்டும்‌. 

பக்குவமாக ஏழைக்கு இறங்குவதும்‌ தேவைப்பட்டவர்களுக்கு கடன்‌ தந்து உதுவுதலும்‌ ஏற்ற 
செயல்‌ எனவும்‌ பணம்‌ கொடுத்து பாவ மன்னிப்பு சீட்டு வாங்குவதிலும்‌ இது சிறந்தது என 
மக்களுக்கு நாம்‌ போதிக்க வேண்டும்‌. 

பாவ மன்னிப்பு சீட்டின்‌ அடிப்படையில்‌ எவரும்‌ சிறப்படைவதில்லை. மாறாக அன்பின்‌ 
அடிப்படையிலேயே ஒருவன்‌ சிறப்படைகிறான்‌. (இது விசுவாசிக்கு மட்டுமே பொருந்தும்‌) 
இக்கட்டில்‌ உள்ளவர்க்கு உதவி செய்யாமல்‌ பாவ மனிப்பு சீட்டுக்கு பணம்‌ 
செலுத்துகிறவன்மேல்‌ தேவ கோபம்‌ வரும்‌ என நம்‌ விசுவாசிகளுக்கு போதிக்கவேண்டும்‌. 
பணம்‌ படைத்தவர்கள்‌ தங்கள” குடும்ப நலனுக்கு பணம்‌ சேமிக்க வேண்டுமே அல்லாமல்‌ 
மன்னிப்பு பத்திரங்களுக்காக ஒருபோதும்‌ நம்‌ பணத்தை செலவழிக்ககூடாது. என 
கிறிஸ்தவர்கள்‌ உபதேசிக்கப்படவேண்டும்‌. 

மன்னிப்பு சீட்டுகள்‌ வாங்குவது சுய விருப்பத்தை பொறுத்தது. கட்டாயப்படுத்தி எவரும்‌ 
வாங்கலாகாது என கிறிஸ்தவர்களுக்கு போதிக்க வேண்டும்‌. 

போப்பானவர்‌ மக்களின்‌ பணத்தை அல்ல அவர்களின்‌ மெய்யான மனந்திரும்புதலையே 
விரும்பவேண்டும்‌ என மக்கள்‌ கவனத்திற்கு கொண்டுசெல்ல வேண்டும்‌. 

மன்னிப்பு பத்திரத்தின்மேல்‌ நம்பிக்கை வைக்காதவர்கள்‌ அதிகம்‌ நன்மை பெற்றவர்கள்‌. 
ஆனால்‌ பாவ மன்னிப்பின்‌ தவறான உபதேசத்தை நிராகரித்து கடவுள்‌ பயம்‌ அற்றவர்கள்‌ 
அதிகம்‌ அவர்கள்‌ மோசத்திற்கு ஆளாவார்கள்‌ என கிறிஸ்தவர்களுக்கு நாம்‌ 


போதிக்கவேண்டும்‌. 
17 


னம? 208 ஒர, ௦௦% 4 BIOS DTT 


50. 


51. 


52. 


Da: 
54. 


55 


56. 


57. 


58. 


59. 


60. 


61. 


62. 


63. 
64. 


6b. 


66. 


இப்பத்திர முறைகேடுகளை போப்‌ அரசர்‌ அறிய நேர்ந்தால' பேதுரு ஆலயம்‌ எரிந்து 
சாம்பலாகட்டும்‌ என்பாரே அன்றி வேறு எந்த முறையிலும்‌ ஆலயத்தை கட்ட முன்வரமாட்டார்‌ 
என நாம்‌ கிறிஸ்தவர்களுக்கு அறிவிக்க வேண்டும்‌. 
புனித பேதுரு ஆலயத்தை விற்றாவது அம்மக்களுக்கு பணம்‌ ஈந்து அவர்கள்‌ 
சுரண்டபடுவதை தவிர்ப்பது போப்‌ அரசரின்‌ கடமை என மக்கள்‌ அறிய வேண்டும்‌. 
போப்‌ அரசரோ அல்லது அவரது பிரதிநிதிகளோ உத்தரவாதம்‌ தந்தாலும்‌ பாவ மன்னிப்பு 
பத்திரத்தை கொண்டு இரட்சிப்பு கிடைப்பது என்பது வீன்‌. 
பாவ சீட்டை முன்நிறுத்தி பிரசங்கத்தை தடை செய்பவர்கள்‌ கிறிஸ்துவுக்கு எதிரிகளே. 
பிரசங்கம்‌ முக்கியமானது. அந்த நேரத்தை பாவ மன்னிப்பு பத்திர பிரச்சாரத்துக்கு 
பயன்படுத்தல்‌ ஆகாது. இப்படி நேரத்தை விரயமாக்குவது திருவசனத்தை அவமதிப்பதாகும்‌. 
ஒருமுறை மணியடித்தால்‌ ஒரு ஊர்வலம்‌ ஒரு ஆராதனை என்று பாவ மன்னிப்புக்காக 
செய்யப்படும்‌ பிரயாசங்கள்‌ ஒழிந்து நூறுமுறை சுவிசேஷம்‌ ஆராதனை என்னும்‌ மணியோசை 
முழங்குவதை நாம்பிரபலபடுத்தவேண்டும்‌. இதுவே போப்‌ அரசனின்‌ கருத்தாகவும்‌ இருத்தல்‌ 
வேண்டும்‌. 
பாவ மன்னிப்பை போப்‌ ஆனாவர்‌ திருச்சபையின்‌ பரம கருவூலத்தினின்று பகிர்ந்தளிக்கிறார்‌ 
என்னும்‌ கருத்தை இன்னும்‌ மக்கள்‌ (கிறிஸ்தவர்கள்‌) அறிந்துகொள்ளவில்லை. 
தர்கித்தும்புரிந்துகொள்ளவில்லை. 
மன்னிப்பு பத்திரங்களை விற்பனையாளர்கள 'விற்று தங்கள்‌ பண வருவாயை 
பெருக்கிக்கொண்டி ருக்கிறார்கள்‌. 
மன்னிப்பு சீட்டுகள்‌ எவ்வித பலன்களையும அளிப்பதில்லை. கிறிஸ்துவின்‌ சிலுவை மரணம்‌ 
உயிர்தெழுதல்‌ மனிதனுக்கு பாவ மன்னிப்பை ஈந்தளிக்கிறது. 
புனித லாரன்ஸ்‌ என்பவர்‌ அக்கால கருத்துக்கு இசைய திருச்பையயின்‌ ஏழைகளே 
திருச்சபையின்‌ செல்வங்கள்‌ என மொழிந்தார்‌. 
கிறிஸ்துவால்‌ அருளப்பட்டுள்ள திரவுகோல்‌ திருச்சபையின்‌ செல்வம்‌ என 
அதிகாரப்பூர்வமாக சந்தேகமின்றி நாம்‌ துனிந்து கூறுகிறோம்‌. 
போப்‌ அரசரால்‌ தீர்ப்பிடப்பட்ட ஆக்கினைகளை மனனித்திட அன்னாரின்‌ தனிப்பட்ட 
அதிகாரமே போதுமானதாகும்‌. 
கடவுளின்‌ மகிமை, கடவுளின்‌ கிருபை ஆகியவற்றாலான அதி பரிசுத்தசுவிசேஷமே 
திருச்சபையின்‌ மெய்‌ செல்வமாகும்‌. 
எனினும்‌ இச்செல்வம்‌ மனித இயல்பின்படி வெறுக்கப்படுகிறது. 
ஆனால ' இச்செல்வங்களுக்கு மாறாக மன்னிப்பு பத்திரங்கள்‌ முதன்‌ நிலைக்கு 
மாற்றப்படுகின்றன. 
எனவே சுவிசேஷம்‌ ஆகிய செல்வத்தை வலையாக பயன்படுத்தி முற்காலத்தில்‌ 
செல்வந்தர்களை பிடித்தனர்‌. 
தற்போதைய மன்னிப்பு பத்திரங்கள்‌ என்னும்‌ வலைகளால்‌ மக்களின்‌ செல்வத்தை 
வாரிக்கொள்கிறார்கள்‌. 

18 


ழா? 208 ஒட bd www. jamakaran. ௦௦% 4 BIOS DTT 


67. 


மன்னிப்பு பத்திரங்களையெல்லாம்‌ மகா உன்னத கிருபைகளே என குதர்க்கவாதிகள்‌ 
உளருகிறார்கள்‌. 


68. ஆயினும்‌ அவற்றை கடவுளின்‌ கிருபையோடும்‌ சிலுவையின்‌ பக்தியோடும்‌ ஒப்பிடுகையில்‌ 


69. 


70. 


71. 


சீல்‌ 


வ 


74. 


7 


76. 


சதல 


78. 


79. 


80. 


81. 


82. 


அவை மிக மிக மலிவான கிருபைகளே ஆகும்‌. 
மன்னிப்பு பத்திர பிரச்சாரம்‌ செய்பவர்களை கவுரவமான முறையில்‌ வரவேற்றிட 
அத்தியட்சர்களும்‌, குருமாரும்‌ கடமைப்பட்டவர்களே. 
ஆயினும்‌ இப்படி பிரச்சாரம்‌ செய்பவர்கள்‌ தங்களின்‌ சுய சரிதைகளை பிரசங்கிக்கிறார்களா 
என்பதை அத்தியட்ச குருமார்‌ கண்ணும்‌ கருத்துமாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும்‌. 
பாவ மன்னிப்பு பத்திரங்களின்‌ எதார்த்தத்தின்‌ உண்மை தன்மைக்கு மாறாக வசனிப்பவன்‌ 
புறம்பார்க்கப்ட்டவனும்‌. சபிக்கப்பட்ட வனுமாவான்‌. 
இப்படி பிரசங்கிறவர்கள்‌ கொண்டுள்ள வரம்புக்கு மீறய அதிகாரம்‌ மற்றும்‌ அவர்களின்‌ 
பொருளாசை ஆகியவற்றை எதிர்த்து நிற்பவன்‌' ஆசீர்வதிக்கப்பட்டவனாவான்‌. 
பாவ மன்னிப்பு பத்திர வியாபாரம்‌ பாதிப்படையும்படி சூழ்ச்சி செய்கிறார்கள்‌ என கூறி 
அத்தகையோருக்கு எதிராக போப்‌ அரசர்‌ முழங்குகிறார்‌. 
ஆனால்‌ தூய இறையன்பு வாய்மை ஆகியவை பாதிப்புள்ளாக்கும்‌ என்பவர்களுக்கு 
எதிராகத்தான்‌ போப்‌ அரசன்‌ இடியென முழங்கவேண்டும்‌. 
ஆண்டவரின்‌ தாயாருக்கு அவகீர்த்தி வரும்‌ வகையில்‌ நிந்தனை செய்வது பெருங்குற்றம்‌. 
அதை மன்னிக்கும்‌ ஆற்றல்‌ மன்னிப்பு பத்திரத்துக்கு உண்டு என எண்ணுவது 
பயித்தியகாரத்தனம்‌. 

சுலபமாக நம்‌ பாவங்களை மன்னிப்பு பத்திரங்கள்‌ மன்னித்திடாது என்பதுதான்‌ உண்மை. 
தற்போதைய போப்‌ அரசராக புனித பேதுருவே பதவி வகுத்தாலும்‌ பெரிதான கிருபைகளை 
அவரால்‌ அருள இயலாது என கூறுவது புனித பேதுருவுக்கும்‌ போப்புக்கும்‌ எதிராக 
நிந்தனையாகும்‌. 
1 கொரிந்தியர்‌ 12:28ன்படி பெரிதான ஈவுகளான சுவிசேஷம்‌. ஆன்மீக ஆற்றல்கள்‌ மற்றும்‌ 
குணப்படுத்தும்‌ வரங்கள்‌ ஆகியவை போப்பின்‌ அதிகார வரம்பிற்கு உட்பட்டவைதான்‌. 
போப்பானவரின்‌ இலட்சினையில்‌ பொரிக்கப்பட்டுள்ள சிலுவை சின்னம்‌ கிறிஸ்துவின்‌ சிலுவை 
சின்னத்தோடு ஒப்பு உமமையுடையதே என கூறுவது தெய்வ நிந்தனையாகும்‌. 
இத்தகைய நிந்தனைகளை மக்கள்‌ மத்தியில்‌ பரப்பும்‌ அத்தியட்சர்கள்‌ குருமார்கள்‌ வேத 
விற்பனர்கள்‌ தேவனுக்கு பதில்‌ கூறியே ஆகவேண்டும்‌. 
தான்தோன்றிதனமான மன்னிப்பு பிரச்சார பத்திரத்தின்‌ விளைவாக போப்பின்‌ மீதுள்ள 
மதிப்பும்‌ மரியாதையும்‌ குறைந்து போகின்றன. 
உதாரணமாக ஆலயத்தை கட்டும்‌ பணிக்கென பெறப்படும்‌ பணத்தால்‌ உத்தரிப்பு ஸ்தலத்தில்‌ 
உள்ள ஆத்துமாக்களை போப்பானவரால்‌ வெளிக்கொனர கூடுமாளால்‌ எல்லா 
ஆத்துமாக்களையும்‌ ஏன்‌ வெளியே கொண்டுவர இயலாது. 

19 


மா? 208 ஒர, ௦௦% 4 BTOS DTT 


83. 


84. 


85. 


86. 


87. 


88. 


89. 


90. 


மீட்கப்பட்டவர்களுக்காக ஜெபம்‌ தேவையில்லை என்றால்‌, அது தவறு என்றால்‌. 
இறந்தவர்களுக்கான சடங்குகள்‌ ஆண்டிருதி நினைவு கூறல்‌ பூஜைகள்‌ ஏன்‌ 
நிரூபிக்கப்படவில்லை. 

அவபக்தியுள்ள ஒரு ஆத்துமாவை உத்தரிப்பு ஸ்தலத்தில்‌ நின்று பணத்தால்‌ வெளிக்கொனர 
முடியுமாகில்‌ பக்தியுள்ள ஒரு நல்ல ஆத்துமாவை அன்பின்‌ பெயரால்‌ உத்தரிப்பு ஸ்தலத்தில்‌ 
நின்று வெளிக்கொனர கூடாதா? 

வேத வசனம்‌ இப்போது செயல்படவில்லை என்றார்‌ எப்படி பாவ மன்னிப்பு பத்திரம்‌ 
உயிர்பெற்றதும்‌ செயலாற்றுவதுமாயிருக்கும்‌. 

சீசரைவிட பெரும்‌ செல்வந்தனான போப்‌ ஏன்‌ தன்‌ சொந்த பணத்தை செலவிட்டு ஆலயத்தை 
கட்டாமல்‌ ஏழை பாமர விசுவாசிகளின்‌ பணத்தை கொண்டு அதை கட்ட முயற்சிக்க 
வேண்டும்‌. 

மெய்‌ மனஸ்தாபத்தால்‌ பூரண மன்னிப்பையும்‌ பெரு வாழ்வையும்‌ பெற்றிடும்‌ 
உரிமையுள்ளவர்களுக்கு போப்‌ வேறு எதனை கொடுக்க விளைகிறார்‌. 

ஒரு நாளில்‌ ஒரு முறை மட்டுமே போப்‌ அரசரால்‌ தரப்படுகின்ற மன்னிப்பும்‌ ஆசிகளும்‌ 
ஒரே நாளில்‌ நூறு முறை தரப்படுமானால்‌ திருச்சபைக்கு அதைவிட சிறந்த சிலாக்கியமாக 
வேறு எது இருக்கமுடியும்‌. 

பண வருவாயை எதிர்பார்க்காமல்‌ ஆத்துமாக்களின்‌ மீட்பையே போப்‌ நாடுகிறார்‌ எனில்‌ 
சரிநிகர்‌ திரானியுள்ளவர்களுக்கு மன்னிப்பு சீட்டுகளை அவர்‌ ஏன்‌ நிறுத்திவைக்கிறார்‌. 


தனி அதிகாரத்தை பயன்படுத்தி திருச்சபையை அடக்குவது கிறிஸ்தவர்களை 
துக்கப்படவைப்பதாகும்‌. 


91. போப்பின்‌ விருப்பமாகவே மன்னிப்பு பத்திரம்‌ வழங்கப்படுவதாக அறிவித்தால்‌ மட்டுமே 
அனைத்தும்‌ சுமூக முடிவுக்கு வரும்‌. 

92. சமாதானம்‌ சமாதானம்‌ என கூறியும்‌ சமாதானம்கொடுக்கமுடியாத போலி தீர்க்கதரிசிகள்‌ 
ஒழியட்டும்‌. 

93. சிலுவை சிலுவை என்று சொல்லி கிறிஸ்தவர்களின்‌ துன்பம்‌ ஒழிய செய்யும்‌ மெய்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ வாழட்டும்‌. 

94. தண்டனை மரணம்‌ நரகம்‌ ஆகியவற்றையே அறிந்து கிறிஸ்துவுக்கு பின்‌ செல்ல நாம்‌ 
வழிகாட்ட வேண்டும்‌. 

95. பல உபத்திரவங்களோடே நாம்‌ மோட்சத்திற்குள்‌ பிரவேசிக்கவேண்டுமே தவிர போலி 
உத்திரவாதத்தினால்‌ பிரவேசித்திட முடியாது என நாம்‌ உறுதிகொள்ள வேண்டும்‌. 

முடிவுரை : 


மேலே மார்ட்டின்லூத்தர்‌ அவர்களால்‌ எழுதி அறிவிக்கப்பட்ட அறிக்கையை அறிந்த 


20 


